தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[ விலை : ரூ . 5 .60 காசு . 


THE 


தமில் 


ரயன் 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


வாய்பை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மழையே வெ 


வெல்லும் 


No. 137A] 


சென்னை , வியாழக்கிழமை , மே 13, 2010 
சித்திரை 30 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


சட்டமுன்வடிவுகள் : 


பக்கங்கள் 


எண் 20/ 2010 - தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையச் 

சட்டம் 


2 - 10 


எண் 21/ 2010 - கைதிகளை அடையாளங்காணுதல் ( தமிழ்நாடு 

திருத்தச் ) சட்டம் . .. . .. ... . .. . .. 


... 


11 - 13 


DTP IV - 1 Ex . ( 137A) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2010ஆம் ஆண்டு மே திங்கள் 13ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்ட மன்றப் பேரவை விதிகளின் 130ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


குறுந்தலைப்பும் 
அளாவுகை 
மற்றும் 
தொடக்கம் . 


பொருள் 
வரையறைகள் . 


சட்டப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 20 /2010 
சிறுபான்மையினருக்காக மாநில ஆணையம் ஒன்றை அமைத்துருவாக்குவதற்கும் 

அதனுடன் தொடர்புடைய அல்லது அதற்கு இடைவிளைவான பொருட்பாடுகளுக்கு 
வகை செய்வதற்குமானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் , தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

அத்தியாயம் - 1 

முன்னுரை 
1 . (1 ) இந்தச் சட்டம் 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் 
ஆணையச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2) இது, தமிழ்நாடு மாநில முழுவதையும் அளாவி நிற்கும் . 

( 3 ) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் மூலம் , குறிக்கக்கூடிய அத்தேதியில் 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . இந்தச் சட்டத்தில் , தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி : 

( a ) " ஆணையம் " என்றால் , 3ஆம் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட தமிழ்நாடு 
மாநில சிறுபான்மையினர் ஆணையம் என்று பொருள்படும் ; 

(b ) “ அரசு ” என்றால் , மாநில அரசு என்று பொருள்படும் ; 

( c ) " உறுப்பினர் " என்றால் , ஆணையத்தின் ஓர் உறுப்பினர் என்று 
பொருள்படுவதோடு , தலைவரையும் , செயலுறுப்பினரையும் உள்ளடக்கும் ; 

( a ) "சிறுபான்மையினர் என்றால் , சிறுபான்மையினர் என அரசு ஏற்பளிப்பு 
வழங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு மாநிலத்தில் வசித்து வரும் சிறுபான்மை சமுதாயங்களைச் 
சார்ந்த நபர்கள் என்று பொருள்படும் ; 

( e ) “ வகுத்துரைக்கப்பட்டது என்றால் , விதிகளால் வகுத்துரைக்கப்பட்டது எனப் 
பொருள்படும் . 

அத்தியாயம் - 1 
தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் 
3 . (1) அரசு , அறிவிக்கை வாயிலாக , தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் 
என்றழைக்கப்படும் ஓர் அமைப்பை , இந்தச் சட்டத்தின்படி , அதற்கு வழங்கப்பட்ட 
அதிகாரத்தைச் செலுத்துவதற்கும் அதற்குக் குறித்தளிக்கப்பட்ட அலுவற்பணிகளை 
ஆற்றுவதற்கும் அமைத்துருவாக்குதல் வேண்டும் . 
(2 ) ஆணையமானது , பின்வருபவர்களைக் கொண்டிருக்கும்: 

( a ) சிறப்பான , திறமையான மற்றும் நேர்மையான நபர்களுக்கிடையேயிருந்து , 
அரசால் பெயர்குறித்து நியமிக்கப்படவேண்டிய ஒரு தலைமையாளர் மற்றும் பிற ஆறு 
உறுப்பினர்கள் . 

வரம்புரை: ஆனால் , தலைமையாளர் உள்ளடங்கலான உறுப்பினர்கள் ,சிறுபான்மையினர் 
சமுதாயங்களுக்கிடையேயிருந்து இருத்தல் வேண்டும் ; மற்றும் 

( b ) சிறுபான்மையினர் நல ஆணையர் - செயலுறுப்பினர் 
( 3) ஆணையத்தின் தலைமையிடம் சென்னையில் இருத்தல் வேண்டும் மற்றும் 
அரசு , மாநிலத்தில் வேறு இடம் எதிலும் ஆணையத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
அலுவலகங்களை நிறுவலாம் . 


ஆணையத்தை 
அமைத்துரு 
வாக்குதல் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


4 . (1) அரசால் இதன் பொருட்டு குறித்துரைக்கப்படலாகும் மூன்றாண்டிற்கு மிகாத 
அத்தகைய கால அளவிற்கு தலைமையாளரும் , உறுப்பினர் ஒவ்வொருவரும் பதவி வகித்தல் 
வேண்டும் . 


தலைமையாளர் 
மற்றும் 
உறுப்பினர்களின் 
பதவிக்காலமும் 
பணி 
நிபந்தனைகளும் . 


( 2 ) தலைமையாளரோ உறுப்பினர் ஒருவரோ , அரசுக்கு எழுத்து மூலம் தெரிவித்து 
தலைமையாளர் அல்லது நேர்வுக்கேற்ப , உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் . 
ஆனால் அவர் தம் பதவி விலகலானது ஏற்றுக்கொள்ளப்படும் வரையில் தொடர்ந்து பதவியில் 
இருந்து வருதல் வேண்டும் ; 

(3 ) தலைமையாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் வழங்கத்தக்க மதிப்பூதியமும் 
படித் தொகைகளும் மற்றும் பணி பற்றிய வரையறைகளும் நிபந்தனைகளும் 
வகுத்துரைக்கப்படக்கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

( 4) (1) ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , நபரொருவர் , 

(a) அவர் , தீர்க்கப்படாத நொடிப்பு நிலையராகியிருக்கிறவராயின் ; 

(b ) அவர் , அரசின் கருத்தில் ஒழுக்கக் கேட்டினை உள்ளடக்கிய குற்றச் 
செயல் ஒன்றிற்காக குற்றவாளியெனத் தீர்ப்பளிக்கப்பட்டுச் சிறைத் தண்டனை 
விதிக்கப்பட்டுள்ளவராக இருப்பாராயின் ; 


(c ) அவர் , மனச் சீர்கேடுற்றவராகி , ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் அவ்வாறு 
விளம்பப்பட்டிருப்பாராயின் ; 

(d ) அவர் , செயற்பட மறுப்பாராயின் அல்லது செயல்படத் திறனற்றுப் 
போவாராயின் ; 

(e ) அவர் , ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் , தொடர்ந்தாற்போல் 
ஆணையத்தின் மூன்று கூட்டங்களுக்கு வராதிருப்பாராயின் ; அல்லது 

(f ) அரசின் கருத்தில் , அவர் பொதுமக்களின் நலனுக்குக் கேடு விளைவிக்கும் 
வகையில் பதவியில் தம்மை அந்நபர் தொடர்ந்திருக்குமாறு செய்யும் பொருட்டு தம் 
தலைமையாளர் அல்லது நேர்விற்கேற்ப தம் உறுப்பினர் பதவி நிலையைத் தவறாகப் 
பயன்படுத்துவாராயின் , 

அரசானது அவரைத் தலைமையாளர் அல்லது உறுப்பினர் பதவியிலிருந்து 
நீக்குதல் வேண்டும் ; 

வரம்புரை : ஆனால் , இந்த உட்பிரிவின்படி , அப்பொருட்பாட்டில் உறுப்பினர் எவருக்கும் 
அவர்தம் தரப்பினைக் கேட்பதற்கு நியாயமான வாய்ப்பொன்று கொடுக்கப்படும் வரையில் 
அந்த உறுப்பினரைப் பதவியிலிருந்து நீக்குதல் கூடாது . 

(5 ) (2 ) ஆம் உட்பிரிவின்படியோ அல்லது (4) ஆம் உட்பிரிவின்படியோ அல்லது 
மற்றபடியோ, ஏற்பட்ட காலியிடம் ஒன்று , அரசினால் புதிதாக பெயர்குறித்து நியமிப்பதன் 
மூலம் நிரப்பப்படுதல் வேண்டும் . மற்றும் எவர் காலியிடத்தில் அவர் அவ்வாறு பெயர்குறித்து 
நியமிக்கப்பட்டாரோ , அவர் வகித்து விட்டு எஞ்சிய கால அளவிற்கு , அந்தக் காலியிடம் 
ஏற்படாததைப் போன்றே பதவி வகித்து வருதல் வேண்டும் . 

வரம்புரை : ஆனால் , அந்தத் தலைமையாளர் நீங்கலாகப் பிற உறுப்பினர் ஒருவரின் ஒரு 
காலியிடம் , அந்த உறுப்பினரின் பதவிக்காலம் எந்தத் தேதியில் முடிவடைகின்றதோ, அந்தத் 
தேதிக்கு அடுத்து முந்திய ஆறு திங்களுக்குள் ஏற்படுமாயின் , அத்தகைய காலியிடம் 
எதுவும் நிரப்பப்படுதல் கூடாது . 

விளக்கம் : இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக , "உறுப்பினர் ” என்றால் , " செயலுறுப்பினரை " 
உள்ளடக்காது . 

5 . (1 ) ஆணையமானது தேவைப்படும் போதெல்லாம் குறைந்தது ஒரு திங்களுக்கு ஒரு ஆணையத்தால் 
முறையாவது கூடுதல் வேண்டும் மற்றும் தலைமையாளர் பொருத்தமெனக் கருதக் கூடிய 

நடைமுறை 

ஒழுங்குமுறைப் 
அத்தகைய நேரத்திலும் இடத்திலும் கூடுதல் வேண்டும் . 

படுத்தப்படுதல் . 
(2 ) ஆணையம் , அதன் சொந்த நடைமுறையை ஒழுங்குமுறைப்படுத்துதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 3) ஆணையத்தின் அனைத்து ஆணைகளும் முடிவுகளும் அதன் செயலுறுப்பினரால் 
அல்லது இதன் பொருட்டு செயலுறுப்பினரால் உரியவாறு அதிகாரமளிக்கப்பட்ட பிற அலுவலர் 

எவராலும் அதிகாரபூர்வமானதாக்கப்படுதல் வேண்டும் . 
காலியிடங்கள் 6 . ஆணையத்தின் செயல் அல்லது நடவடிக்கை எதுவும் பொருட்பாட்டின் 
முதலானவை , தகுதிப்பாடுகளைப் பாதிக்காத நிலையில் ஆணையத்தில் காலியிடம் எதுவும் இருக்கிறது 
ஆணையத்தின் 

அல்லது அதன் அமைப்பில் குறைபாடு எதுவும் இருக்கிறது அல்லது தலைமையாளராக 
நடவடிக்கைகளைச் 
செல்லத்தகாத 

அல்லது ஓர் உறுப்பினராகச் செயல்படுகின்ற நபர் ஒருவரைப் பெயர் குறித்து நியமிப்பதில் 
தாக 

குறைபாடு எதுவும் இருக்கிறது அல்லது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்காகப் பிறப்பிக்கப்படும் 
ஆக்குதல் அறிவிப்பு உள்ளடங்கலாக , ஆணையத்தின் நடைமுறையில் முறைகேடு எதுவும் உள்ளது 
கூடாது . 

என்ற காரணத்தினால் மட்டுமே , ஆட்சேபிக்கப்படுதலோ அல்லது செல்லத் தகாததோ 

ஆகாது . 
ஆணையத்தின் 7 . (1) அரசு , இந்தச் சட்டத்தின்படி ஆணையத்தின் அலுவற் பணிகளைத் திறம்பட 
அதிகாரிகளும் 

நிறைவேற்றுவதற்குத் தேவைப்படக்கூடிய அத்தகைய அலுவலர்களுக்கும் 
பிற 
பணியாளர்களும் பணியாளர்களுக்கும் ஆணையத்தில் வகை செய்தல் வேண்டும் . 

(2 ) ஆணையத்தின் அலுவலர்கள் மற்றும் பிற பணியாளர்களுக்கு வழங்கப்படத்தக்க 
சம்பளங்களும் படித் தொகைகளும் மற்றும் பிற பணிவரையறைகளும் நிபந்தனைகளும் 
வகுத்துரைக்கப்படக் கூடியவாறு இருத்தல் வேண்டும் . 

( 3 ) (1) - ஆம் உட்பிரிவில் சுட்டப்பட்ட அலுவலர்களும் பணியாளர்களும் 
தலைமையாளரின் நிருவாகக் கட்டுப்பாட்டின் கீழ் வருதல் வேண்டும் . 


அத்தியாயம் ||| 


ஆணையத்தின் 

அலுவற் 
பணிகள் . 


ஆணையத்தின் அலுவற்பணிகள் 
8 . (1) 1992ஆம் ஆண்டு சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையச் சட்டத்தின் மையச் சட்டம் 

19 / 1992 . 
9 - ஆம் பிரிவின்படி சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தின் அலுவற்பணிகளின் 
செயல்பாட்டிற்கு உட்பட்டு , ஆணையத்தின் அலுவற்பணிகள் பின்வருமாறு இருத்தல் 
வேண்டும் : 

(a ) சிறுபான்மையினரின் பாதுகாப்பிற்காக அரசமைப்பிலும் , மாநில 
சட்டமன்றத்தால் செய்யப்பட்ட சட்டங்களிலும் வகை செய்யப்பட்டுள்ள பல்வேறு பாதுகாப்பு 
வழிமுறைகள் செயல்படுவதை ஆராய்தல் ; 

(b ) அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளும் திறம்பட செயல்படுத்தப்படுவதையும் 
நிறைவேற்றப்படுவதையும் உறுதி செய்யும் பொருட்டு பரிந்துரைகள் செய்தல் ; 

(C) சிறுபான்மையினருக்காக அரசமைப்பிலும் , மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட 
சட்டங்களிலும் மற்றும் அரசின் கொள்கைகளிலும் மற்றும் திட்டங்களிலும் வகை 
செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் செயல்படுவதை கண்காணித்தல் ; 

( d ) சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடுகளைத் தவிர்ப்பது குறித்த 
பிரச்சினைகள் மீது ஆய்வுகள் , ஆராய்ச்சிகள் மற்றும் பகுப்பாய்வுகள் நடத்துதல் ; 

( e ) அரசு நிறுவனங்கள் , அரசு மற்றும் அரசு சார்ந்த அமைப்புகள் ஆகியவற்றின் 
பணிகளில் சிறுபான்மையினரின் சார்பாற்றத்தின் உண்மை மதிப்பீட்டினைச் செய்தல் மற்றும் 
சார்பாற்றம் போதுமானதாகயில்லாத நேர்வில் , விரும்பிய நிலையினை அடைவதற்கான 
வழிவகைகள் குறித்து கருத்துரை வழங்குதல் ; 

(f ) மாநிலத்தில் சமுதாய நல்லிணக்கத்தை பேணிவருவதையும் மேம்படுத்துவதையும் 
உறுதிசெய்வதற்காகப் பரிந்துரைகளைச் செய்தல் ; 

(g ) அரசிற்கு , வகுத்துரைக்கப்பட்ட கால இடைவெளிகளில் காலமுறை அறிக்கைகள் 
அனுப்புதல் ; 

( h ) சிறுபான்மையினரின் நலன் மற்றும் மேம்பாடு குறித்து ஆணையம் 
முக்கியமானதெனக் கருதும் பிற பொருட்பாடு எதனையும் ஆராய்ந்து உரிய பரிந்துரையைச் 
செய்தல் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


மையச் சட்டம் 


V / 1908 . 


(1) சிறுபான்மையினரின் குறைகளைப் பரிசீலனை செய்து , அவ்வப்போது உரிய 
தீர்வுகள் குறித்து கருத்துரை வழங்குதல் ; 

(1) சிறுபான்மையினரின் உரிமைகளும் பாதுகாப்புகளும் பறிக்கப்படுவது பொறுத்த 
திட்டவட்டமான முறையீடுகளை கவனித்து அத்தகைய பொருட்பாட்டினை உரிய அதிகார 
அமைப்புகளின் கவனத்திற்குக் கொண்டு செல்லுதல் ; 

(k ) அரசினால் அதனிடம் சுட்டியனுப்பப்படும் பிற பொருட்பாடுகள் எவையும் . 
( 2) ஆணையம் , இந்த அலுவற்பணிகளில் எதனையும் ஆற்றுகையில் , 1908ஆம் ஆண்டு 
உரிமையியல் நடைமுறைத் தொகுப்பு சட்டத்தின்படி , ஓர் உரிமை வழக்கை விசாரணை 
செய்கின்ற ஓர் உரிமையியல் நீதிமன்றத்தின் அனைத்து அதிகாரங்களையும் , குறிப்பாகப் 
பின்வரும் பொருட்பாடுகளைப் பொறுத்த அதிகாரங்களையும் கொண்டிருக்கும் ; அதாவது : 

(a ) நபர் எவருக்கும் அழைப்பாணை விடுத்து , அவரின் வருகையை வலியுறுத்தி , 
உறுதிமொழியின் பேரில் அவரை விசாரித்தல் ; 

(b ) ஆவணம் எதையும் கண்டறிந்து தாக்கல் செய்யக்கோருதல் ; 
(c ) ஆணை உறுதி ஆவணங்களின்பேரில் சான்று பெறுதல் ; 

(d ) நீதி மன்றம் அல்லது அலுவலகம் எதிலிருந்தும் பொதுப் பதிவுரு அல்லது அதன் 
படி எதனையும் கோரிப் பெறுதல் ; 

( e ) சாட்சிகளையும் ஆவணங்களையும் விசாரிப்பதற்கு ஆணையங்களை ஏற்படுத்தி 
ஆணை பிறப்பித்தல் ; மற்றும் 

(f ) வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற பொருட்பாடு எதுவும் ; 
( 3 ) அரசு , ஆணையத்தின் பரிந்துரைகளை , அப்பரிந்துரைகளின் பேரில் எடுக்கப்பட்ட 
அல்லது எடுக்கக் கருதப்படும் நடவடிக்கை குறித்தும் அத்தகைய பரிந்துரைகளில் 
எவையேனும் ஏற்றுக் கொள்ளப்படாமல் இருப்பின் , அவற்றிற்கான காரணங்கள் குறித்தும் 
விளக்குகின்ற குறிப்புடன் சேர்த்து சட்டமன்றப் பேரவை முன்பு வைப்பதற்கு ஆவன செய்தல் 
வேண்டும் . 


அத்தியாயம் IV 


நிதி , கணக்குகள் மற்றும் தணிக்கை 


9 . ( 1) அரசு , இந்தச் சட்டத்தின் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்திக் கொள்வதற்கு , அரசு வழங்கும் 
அரசு பொருத்தமெனக் கருதலாகிறவாறான அத்தகைய பணத் தொகையை மானியங்கள் மானியங்கள் . 
என்ற வகையில் ஆணையத்திற்கு வழங்குதல் வேண்டும் . 

( 2 ) ஆணையம் , இந்தச் சட்டத்தின்படியான அலுவற் பணிகளை 
நிறைவேற்றுவதற்காக , அது பொருத்தமெனக் கருதக்கூடிய அத்தகைய தொகைகளைச் 
செலவு செய்யலாம் . 

(3 ) தலைமையாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படத்தக்க மதிப்பூதியமும் 
படித்தொகைகளும் , 7ஆம் பிரிவில் சுட்டப்பட்ட செயலுறுப்பினர் , அலுவலர்கள் மற்றும் பிற 
பணியாளர்களுக்கு வழங்கப்படத்தக்க சம்பளங்கள், படித்தொகைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் 
உள்ளிட்ட நிருவாகச் செலவினங்கள் , (1) ஆம் உட்பிரிவில் சுட்டப்பட்ட மானியங்களிலிருந்து 
வழங்கப்படுதல் வேண்டும் . 

10 . (1) ஆணையத்தின் கணக்குகள், வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையிலும் ஆண்டுக் 
படிவத்திலும் பேணி வரப்படுதல் வேண்டும் . ஆணையமானது , வகுத்துரைக்கப்படக்கூடிய 

கணக்குகள் 
அத்தகைய படிவத்தில் ஆண்டுக் கணக்கு விவர அறிக்கையொன்றை தயாரித்தல் வேண்டும் . 

மற்றும் 

தணிக்கை . 
( 2 ) அரசு , இதன் பொருட்டு நியமிக்கக்கூடிய அத்தகைய தணிக்கையாளரால் 
ஆணையத்தின் கணக்குகள் ஆண்டுதோறும் தணிக்கை செய்யப்படுதல் வேண்டும் . 

( 3 ) தணிக்கை நோக்கங்களுக்காக , (2 ) ஆம் உட்பிரிவின்படி நியமிக்கப்பட்ட 
தணிக்கையாளர் , வகுத்துரைக்கப்படக் கூடியவாறான அத்தகைய உரிமைகள் , 
சிறப்புரிமைகள் மற்றும் அதிகார உரிமையைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


(4 ) செயலுறுப்பினர் , தணிக்கை அறிக்கையை அச்சிடுவதற்கும் அதன் அச்சுப்படியை 
அதன் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் அனுப்பிவைப்பதற்கும் , அத்தகைய அறிக்கையை 
ஆணையத்தின் அடுத்தக் கூட்டத்தில் அதன் பரிசீலனைக்காக , ஆணையத்தின் முன் 
வைப்பதற்கும் ஆவன செய்தல் வேண்டும் . 

( 5 ) ஆணையம் , தணிக்கை அறிக்கையில் சுட்டிக் காட்டப்படக் கூடிய குறைபாடு அல்லது 
முறைகேடு எதனையும் உடனே களைவதற்கு உரிய நடவடிக்கையை எடுத்தல் வேண்டும் . 


( 6 ) தணிக்கையாளரால் சான்றளிக்கப்பட்ட , ஆணையத்தின் கணக்குகள் , தணிக்கை 
அறிக்கையுடன் சேர்த்து ஆணையம் அதன் மீது வழங்கும் குறிப்புகளுடன் , 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய காலத்திற்குள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் 
வேண்டும் . 

(7 ) அரசு , தணிக்கை அறிக்கையில் குறைபாடுகள் எவையேனும் 
தெரிவிக்கப்பட்டிருக்குமேயாயின் , எழுத்துவாயிலான ஆணை மூலமாக , அந்த ஆணையில் 
குறித்துரைக்கப்பட்ட அத்தகைய கால அளவிற்குள் , அக்குறைபாடுகளைக் களைவதற்கு 
அந்த ஆணையில் குறித்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய நடவடிக்கையை எடுக்குமாறு 
ஆணையத்தைப் பணிக்கலாம் மற்றும் ஆணையம் அத்தகைய பணிப்புரைக்கு இணங்கி 
நடத்தல் வேண்டும் . 

11 . ஆணையம் , நிதி ஆண்டு ஒவ்வொன்றிற்கும் அதன் தணிக்கை அறிக்கையில் , 
முந்தைய நிதியாண்டின் போதான அதன் நடவடிக்கைகள் முழுவதையும் விவரமாகக் 
கொடுத்து , வகுத்துரைக்கப்படக்கூடியவாறான அத்தகைய முறையிலும் அத்தகைய 
நேரத்திலும் தயாரித்து , அரசிற்கு அதன் படி ஒன்றினை அனுப்புதல் வேண்டும் . 

12 . ஆண்டறிக்கையை , அதில் அடங்கிய பரிந்துரைகளில் அரசு தொடர்பானவற்றின் 
மீது எந்த அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற குறிப்புடனும் மற்றும் அந்த தணிக்கை 
அறிக்கையையும் சேர்த்து அந்த அறிக்கைகள் பெறப்பட்டவுடன் எவ்வளவு விரைவில் 
கூடுமோ, அவ்வளவு விரைவில் அந்த அறிக்கையை சட்டமன்றப் பேரவை முன்பு வைப்பதற்கு 
அரசு ஆவன செய்தல் வேண்டும் . 

அத்தியாயம் V 


ஆண்டறிக்கை . 


ஆண்டறிக்கையும் 
தணிக்கை 
அறிக்கையும் 
சட்டமன்றப் 
பேரவை 
முன்பு 
வைக்கப்படுதல் 
வேண்டும் . 


பல்வகை 
ஆணையத்தின் 13 . இந்தச் சட்டத்தின் வகை முறைகளில் எதனையும் ஒட்டி அல்லது இந்தச் சட்டத்தின்படி மையச் சட்டம் 
தலைமையாளர் கெ 

செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட விதி அல்லது ஆணை அல்லது பணிப்பாணை 
உறுப்பினர்கள் 

XLV / 1860 . 
எதனையும் ஒட்டி செயல்படுகின்ற அல்லது செயல்படுவதாகப் புலப்படுகின்றபோது , 
பணியாளர் 
தொகுதியினர் ஆணையத்தின் தலைமையாளர் , உறுப்பினர்கள் , அலுவலர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் , 
முதலானோர் இந்திய தண்டனைச் சட்டத் தொகுப்பின் 21ஆம் பிரிவின் பொருளின்படி , பொது 
பொது 

ஊழியர்களாகக் கருதப்படுதல் வேண்டும் . 
ஊழியர்கள் 
ஆவர் . 


பொதுட 


நல்ல 
எண்ணத்தில் 
எடுக்கப்பட்ட 
நடவடிக்கைக்குப் 
பாதுகாப்பு . 


14 . இந்தச் சட்டத்தினை ஒட்டி அல்லது இதன்படி செய்யப்பட்ட , அல்லது பிறப்பிக்கப்பட்ட 
விதி , ஆணை அல்லது பணிப்பாணையினை ஒட்டி நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்ட அல்லது 
செய்யக் கருதப்பட்ட செயல் எதற்காகவும் , ஆணையத்தின் உறுப்பினர் எவருக்கும் எதிராக 
அல்லது அதன் அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவருக்கும் எதிராக அல்லது அரசின் 
அல்லது ஆணையத்தின் பணிப்பாணையின்படிச் செயல்படுகின்ற நபர் எவருக்கும் எதிராக , 
உரிமை வழக்கு , குற்ற வழக்கு அல்லது பிற சட்ட நடவடிக்கை எதுவும் தொடரப்படுதல் 
ஆகாது . 

15 . இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயல்படுத்துவதில் இடர்ப்பாடு ஏதேனும் 
எழுமானால் , அரசு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் ஆணை ஒன்றின் மூலமாக , 
இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு ஒவ்வாதனவாயிராத வகையில் , அந்த இடர்ப்பாட்டை 
நீக்குவதற்குத் தேவையானவையென்றோ உகந்தவையென்றோ அதற்கு தோன்றுகின்ற 
வகைமுறைகளைச் செய்யலாம் . 

வரம்புரை : ஆனால் , அத்தகைய ஆணை எதுவும் , இந்தச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுக்கால அளவு முடிவடைந்த பின்னர் செய்யப்படுதலாகாது . 


இடர்ப்பாடுகளை 
நீக்குவதற் 
கான 
அதிகாரம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


ல 


16 . (1) அரசு , இந்தச் சட்டத்தின் நோக்கங்கள் அனைத்தையுமோ அல்லது அவற்றில் விதிகளைச் 
எவற்றையுமோ நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 

அதிகாரம் . 
(2 ) குறிப்பாகவும் முன் சென்ற அதிகாரத்தின் பொதுப்பாங்கிற்கு ஊறின்றியும் 
அத்தகைய விதிகள் , பின்வரும் பொருட்பாடுகள் அனைத்திற்குமோ அல்லது அவற்றில் 
எவற்றிற்குமோ வகை செய்யலாம் ; அதாவது : 

(a ) தலைமையாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படத்தக்க மதிப்பூதியம் 
மற்றும் படித்தொகைகள் மற்றும் 4ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவின்படி தலைமையாளர் 
மற்றும் உறுப்பினர்களின் பணி பற்றிய வரையறைகளும் , நிபந்தனைகளும் மற்றும் 7ஆம் 
பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவின்படி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்கப்படத்தக்க 
சம்பளங்களும் , படித்தொகைகளும் ; மற்றும் பிற பணி வரையறைகளும் நிபந்தனைகளும் . 


( b ) 10ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவின்படி கணக்குகள் எந்த படிவத்திலும் 
முறையிலும் மற்றும் ஆண்டு கணக்குகளின் விவர அறிக்கை எந்த படிவத்தில் 
தயாரிக்கப்படுதல் வேண்டும் என்பதும் ; 

( c) 11ஆம் பிரிவின்படி ஆண்டறிக்கை எந்தப் படிவத்தில் மற்றும் எந்த நேரத்தில் 
தயாரிக்கப்படுதல் வேண்டும் என்பதும் ; 

( d ) இந்தச் சட்டத்தின்படி வேண்டுறுத்தப்படக்கூடிய அல்லது 
வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற பொருட்பாடு எதுவும் ; 

(3 ) ( a ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்படும் விதிகள் அனைத்தும் , 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல் வேண்டும் ; மற்றும் அவை குறிப்பிட்டதொரு நாளில் 
நடைமுறைக்கு வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி , 
அவை அவ்வாறு வெளியிடப்படும் தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

(b ) இந்தச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்படும் அறிவிக்கைகள் அனைத்தும் ஒரு 
குறிப்பிட்ட தொரு நாளில் அவை நடைமுறைக்கு வருதல் வேண்டுமென்று வெளிப்படையாகத் 
தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு வெளியிடப்படும் தேதியில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டும் . 

(4 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்படும் விதி அல்லது பிறப்பிக்கப்படும் அறிவிக்கை 
அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய 
விரைவில் சட்டமன்றப் பேரவையின் முன் வைக்கப்படுதல் வேண்டும் ; மற்றும் அது அவ்வாறு 
வைக்கப்படும் கூட்டத் தொடரோ அதை அடுத்து வரும் கூட்டத் தொடரோ முடிவடைவதற்கு 
முன்னர் அத்தகைய விதி , அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் எதனையும் 
சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அந்த விதியோ , அறிவிக்கையோ அல்லது 
ஆணையோ செய்யப்படுதலோ பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்ற பேரவை முடிவு 
செய்யுமாயின் , அதன் பின்பு அந்த விதியோ அறிவிக்கையோ அல்லது ஆணையோ அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட படிவத்தில் மட்டுமே செயல் வடிவம் பெறுதல் வேண்டும் அல்லது 
நேர்விற்கேற்ப செயல் வடிவம் பெறாது போதல் வேண்டும் . எனினும் அவ்வாறு மாற்றியமைப்பது 
அல்லது செயல் வடிவம் பெறாது போகச் செய்வது எதுவும் , அந்த விதியின்படியோ 
அறிவிக்கையின்படியோ அல்லது ஆணையின்படியோ முன்னதாகச் செய்யப்பட்ட 
ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் ஊறின்றி இருத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


ஆணையம் எனும் தேதியி . நலம் , சத்துன 


பிற்படுத்தப்பட்டோர் நலம் , சத்துணவு திட்டம் மற்றும் சமூக நலத் துறையின் 
13 - 12 - 1989 எனும் தேதியிட்ட அரசாணை நிலை எண் 1020- இல் , மாநில சிறுபான்மையினர் 
ஆணையத்தை அமைத்துருவாக்குவதற்காக ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன . மேலும் , 
மேற்சொன்ன ஆணையமானது , பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
மற்றும் சிறுபான்மையினர் நலத் துறையின் 19 - 11 - 2009 எனும் தேதியிட்ட அரசாணை நிலை 
எண் 104 - ல் கடைசியாக மீண்டும் அமைத்துருவாக்கப்பட்டது . 

2 . பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத் 
துறையின் மானியக் கோரிக்கைக்குப் பதிலளிக்கும் போது , பிற்படுத்தப்பட்டோர் நலத் 
துறையின் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 29 - 4 - 2008 அன்று சட்டமன்றப் பேரவையில் , 
மாநில சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு சட்ட நிலையிலான தகுநிலை 
கொடுக்கப்படுகிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளதாக 
அறிவித்தார் . மேற்சொன்ன அறிவிப்பிற்குச் செயல்வடிவம் கொடுப்பதற்காக , அரசானது 
சட்டமொன்றை இயற்றுவதென முடிவு செய்துள்ளது . 

3 . இச்சட்டமுன்வடிவு , மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


மு . க . ஸ்டாலின் , 
துணை முதலமைச்சர். 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய குறிப்பு 


இச்ச ட்ட முன்வ டிவின் 1 ( 3), 3(1), 4(1) , 4( 3), 7(2) , 8 (2), 10(1), 10 (3) , 10 (6) , 10 ( 7), 11, 15 , 16 
ஆகிய கூறுகள் அவற்றில் குறித்துரைக்கப்பட்ட நோக்கத்திற்காக அறிவிக்கைகளைப் 
பிறப்பிக்கவோ அல்லது விதிகளைச் செய்யவோ அல்லது ஆணைகளை பிறப்பிக்கவோ 
அரசுக்கு அதிகாரம் அளிக்கின்றன . 

2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையேயன்றி தனித்தன்மை 
வாய்ந்தவையல்ல . 


மு . க . ஸ்டாலின் , 
துணை முதலமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நிதி பற்றிய குறிப்பு 


இச்சட்டமுன்வடிவின் 9(1)- எனும் கூறானது கருதியுள்ள சட்டத்தின் நோக்கங்களுக்காகப் 
பயன்படுத்துவதற்கு அரசினால் மானியங்கள் என்ற வகையில் தொகை வழங்கப்படுவதற்கு 
வகை செய்கின்றது . எனவே , இச்சட்டமுன்வடிவானது சட்டமாக இயற்றப்பட்டு 
செயற்பாட்டிற்குக் கொண்டு வரப்படும்போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து செலவு 
செய்ய நேரிடும் . 

2 . இந்த நிலையில் , கருதியுள்ள சட்டத்தின் விளைவாக மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து 
செலவு செய்வதற்கு உள்ளாகக்கூடிய செலவினத்தை எந்தக் கோணத்திலும் துல்லியமாக 
மதிப்பிட இயலாது . 


மு .க . ஸ்டாலின் , 
துணை முதலமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2010ஆம் ஆண்டு மே திங்கள் 13ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 21 /2010 
1920 - ஆம் ஆண்டு கைதிகளை அடையாளங் காணுதல் சட்டத்தை அது 

தமிழ்நாடு மாநிலத்திற்குப் பொருந்துவதைப் பொறுத்த அளவில் , மேலும் 
திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு கைதிகளை அடையாளங் காணுதல் (தமிழ்நாடு குறுந்தலைப்பு , 
திருத்தச்) சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை 

மற்றும் 
(2) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

தொடக்கம் . 
(3 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 

தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
மையச் சட்டம் 2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 1920 - ஆம் ஆண்டு நெடுந் 
XXXIII/1920 . கைதிகளை அடையாளங் காணுதல் சட்டத்தின் நெடுந்தலைப்பில் , 

தலைப்புக்கான 

திருத்தம் . 
" அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " குருதி 
மாதிரிகள் , அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் முகப்புரையில் " அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் முகப்புரைக்கான 
சொற்றொடருக்குப் பதிலாக , " குருதி மாதிரிகள் , அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் திருத்தம் . 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4 . முதன்மைச் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் (b ) எனும் கூறில் , "1898 - ஆம் ஆண்டு 2 - ஆம் 
குற்றவியல் நடைமுறைத் தொகுப்புச் சட்டத்தின் ( மையச் சட்டம் V / 1898 ) பிரிவிற்கான 
XIVஆம் அத்தியாயம் ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " 1973 - ஆம் ஆண்டு குற்றவியல் 

திருத்தம் . 
நடைமுறைத் தொகுப்புச் சட்டத்தின் ( மையச் சட்டம் 2/1974 ) XII - ஆம் அத்தியாயம் ” என்னும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 
5 . முதன்மைச் சட்டத்தின் 3 - ஆம் பிரிவில் , 

3 - ஆம் 

பிரிவிற்கான 
(1) ஓரத்தலைப்பில் " அளவுகள் , முதலானவை ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , திருத்தம். 
" குருதி மாதிரிகள் , அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் ” என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(i ) " அளவுகள் மற்றும் ஒளிப்படம் " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " குருதி 
மாதிரிகள் அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(ii) " 1898 - ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறைத் தொகுப்புச் சட்டத்தின் ( மையச் 
சட்டம் V /1898) 118 - ஆம் பிரிவு ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " 1973 - ஆம் ஆண்டு 
குற்றவியல் நடைமுறைத் தொகுப்புச் சட்டத்தின் ( மையச் சட்டம் 2/1974) 117 - ஆம் பிரிவு ” என்னும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

6 . முதன்மைச் சட்டத்தின் 4 - ஆம் பிரிவில் , - 


4 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1) ஓரத் தலைப்பில் , " அளவுகள் , முதலானவை ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
" குருதி மாதிரிகள் , அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( ii) " அளவுகள் ” என்னும் சொல்லுக்குப் பதிலாக ," குருதி மாதிரிகள் , அளவுகள் மற்றும் 
ஒளிப்படங்கள் ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


5 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம். 


6 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


7 . முதன்மைச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் ,-- 

(1) ஓரத்தலைப்பில் அளக்கப்படவேண்டிய அல்லது ஒளிப்படமெடுக்கப்படவேண்டிய 
நபர் " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " நபர் ஒருவரிடமிருந்து குருதி மாதிரிகள் 
எடுப்பதற்கு அல்லது அளவெடுக்கப்படவேண்டிய அல்லது ஒளிப்படமெடுக்கப்படவேண்டிய நபர் 
ஒருவர் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( ii) இரண்டு இடங்களில் வருகின்ற அளவுகள் அல்லது ஒளிப்படம் " என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " குருதி மாதிரிகள் அல்லது அளவுகள் அல்லது ஒளிப்படங்கள் " 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(ii ) " 1898 - ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறைத் தொகுப்புச் சட்டம் ( மையச் 
சட்டம் V / 1898 ) " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " 1973 - ஆம் ஆண்டு குற்றவியல் 
நடைமுறைத்தொகுப்புச் சட்டம் ( மையச் சட்டம் 2 / 1974 ) ” என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 
8 . முதன்மைச் சட்டத்தின் 6 - ஆம் பிரிவில் , 

(1) ஓரத்தலைப்பில் , " அளவுகள் , முதலானவை ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
" குருதி மாதிரிகள் , அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(ii ) இரண்டு இடங்களில் வருகின்ற , " அளவுகள் அல்லது ஒளிப்படம் " என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " குருதி மாதிரிகள் , அளவுகள் அல்லது ஒளிப்படங்கள் ” என்னும் 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 
9 . முதன்மைச் சட்டத்தின் 7 - ஆம் பிரிவில் , 

(1) ஓரத்தலைப்பில் " அளவுகள் , முதலானவை ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
" குருதி மாதிரிகள் , அளவுகள் , மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

அளவுகள் எடுக்கப்பட்டிருக்கிற அல்லது 
ஒளிப்படமெடுக்கப்பட்டிருக்கிற ” என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " அவருடைய குருதி 
மாதிரிகள் அல்லது அளவுகள் எடுக்கப்பட்டிருக்கிற அல்லது ஒளிப்படமெடுக்கப்பட்டிருக்கிற " 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( iii ) " அளவுகள் அனைத்தும் மற்றும் ஒளிப்படங்கள் அனைத்தும் ” என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக " குருதி மாதிரிகளின் , அளவுகள் அனைத்தின் , மற்றும் 
ஒளிப்படங்கள் அனைத்தின் பதிவுருக்கள் அனைத்தும் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(iv ) " மாவட்டக் குற்றவியல் நடுவர் அல்லது உட்கோட்ட அலுவலர் " என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " மாவட்டக் குற்றவியல் நடுவர் அல்லது உட்கோட்டக் குற்றவியல் 
நடுவர் அல்லது பகுதி எதிலும் காவல் துறை ஆணையர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளவிடத்து , 
காவல் துறை ஆணையர் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


7 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


டைய 


10 . முதன்மைச் சட்டத்தின் 8 - ஆம் பிரிவின் (2) - ஆம் உட்பிரிவில் , 


8 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(i ) ( b ) எனும் கூறில் , " அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடருக்குப் 
பதிலாக , " குருதி மாதிரிகள் , அளவுகள் மற்றும் ஒளிப்படங்கள் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( ii ) ( c ) எனும் கூறில் , " அளவுகள் ” என்னும் சொல்லுக்குப் பதிலாக , " குருதி மாதிரிகள் 
மற்றும் அளவுகள் " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(ii) (f) எனும் கூறில் " அளவுகளின் பதிவுருக்கள் " என்னும் சொற்றொடருக்குப் 
பதிலாக , " குருதி மாதிரிகள் , அளவுகளின் பதிவுருக்கள் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


தமிழ்நாட்டின் மூன்றாவது காவல் ஆணையமானது , தனது பரிந்துரையில் , சுலபமான 
முறையில் கைதிகளை அடையாளங் காணும் நோக்கத்திற்காக , குருதி மாதிரிகளைச் சேகரித்து 
வைப்பதற்கும் பதிவுருக்களை இருத்தி வைத்துக்கொள்வதற்கும் அதிகாரமளிக்கப்படலாம் 
எனத் தெரிவித்துள்ளது . அரசானது மேற்சொன்ன பரிந்துரையை ஏற்றுக் கொண்டுள்ளது ; 
மற்றும் அதற்கிணங்கிய வகையில் , 1920 - ஆம் ஆண்டு கைதிகளை அடையாளங் காணுதல் 
சட்டத்தினை ( மையச் சட்டம் XXXIII/ 1920), அது இம்மாநிலத்திற்குப் பொருந்துவதைப் பொறுத்த 
அளவில் தக்கவாறு திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


துரைமுருகன் , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


